


ஜீவ நீரோடை 


உண்மையைச்‌ சொல்‌! உரக்கச்‌ சொல்‌! 





தனிப்பிரதி ரூ. 15/- வருட சந்தா ரூ.1507 





ஆகஸ்ட்‌ 2021 [ISSUE © 


நல்லதை அடைந்திட தடைகள்‌ 
இருந்தாலும்‌ தாண்டிச்‌ செல்‌ 
துயதைச்‌ செய்திட சுதந்திரம்‌ 
இருந்தாலும்‌ அதை ரயன்றடூத்தாதிரு. 





SAMSON PAUL'S BOOKS FILLED 
PUBLICATIONS IN ENGLISH WITH DIVINE 


TO COME CLOSER TO GOD INSPIRATIONS 





NOW 
AVAILABLE 





பபப POWERFUL Decry 
AA PRAYER LIFE ப்ப ய LL. 
IMES IER WORSHIP க 
BLESSINGS 






OF 
DISTRESS 


SAMSON PAUL 





௫0 ௫0 ௫0 810 ₹100 


1. Towards The Goal Dally 11. Walking Closer with 000 





2. Meet This Day With 000 12. Every day In His Presence 
9. In Your Ways 13, Blessed word for today’s Life 
+. obean of Lie {4, Be Renewed in Mind Daly 
9. 0019 Guidance 1008] 15, Gods Words for Young Hearts 
0. Walking wih God Dally 16. Daly A lew Crapper 
க்‌ 17. For the Heart of Blooming Buds 
9,0 Lord in thy Presence 6. Word of Truth Today 
10. Every Day with the Everiasting God. =Rs.100/- 19. This Day To Live 
உள்ளே... 
ஓ பரிசுத்தமாக வாழ்வதா? பரிசுத்தரோடூ வாழ்வதா? 5 


ஓ தேவ நன்மைகளைத்‌ தேடித்‌ தரும்‌ ஆவிக்குரிய கருவிகள்‌ 9 


இ இன்னும்‌ இன்னும்‌ நல்லவர்களாக 14 


தினகரி தியான நூல்கண்‌ 






பபா 
siream ( 





AMIN DE பும்‌ பாபம்‌ tre. 


BL TING 
D5 





ஆட 2. 
ஸ்‌... ஆடி 
ok. வத த ப்‌ 


[ரி உ அர்த்த 





3 


கச்ஸ்துவுக்குள்‌ கய்மானவுக 6 


அன்பின்‌ ஆண்டவர்‌ இயேசு கிறிஸ்துவின்‌ 
இனிய நாமத்தில்‌ மகிழ்ச்சியான வாழ்த்துக்கள்‌. தேவ 
நாமம்‌ மகிமைப்படும்‌ விதமாக மீண்டும்‌ இந்த இதழ்‌ 
வாயிலாகத்‌ தேவன்‌ அருளிய இந்த மணி வேளைக்கான 
வார்த்தைகளைப்‌ பகிர்ந்து கொள்வதில்‌ மிகவும்‌ சந்‌ 
தோஷப்படுகிறேன்‌. கொரோனா இரண்டாம்‌ அலை கூழ்‌ 
நிலைகளின்‌ விளைவாக மாத இதழ்‌ காலதாமதமாகி 
வந்து கொண்டிருப்பதற்காக வருந்துகிறேன்‌. கர்த்தருக்குச்‌ 
சித்தமானால்‌ செப்டம்பர்‌ மாதம்‌ முதல்‌ சரியான வேளைகளில்‌ பத்திரிகை வெளிவரும்‌. 





கொரோனா தொற்று நோய்‌ முதலாம்‌ அலை, இரண்டாம்‌ அலை என எதீர்மறையான 
சூழ்நிலை உருவாகியதால்‌, ஆவிக்குரிய விஷயங்கள்‌ பலவற்றில்‌ பல மாற்றங்கள்‌ 
ஏற்பட்டுள்ளன. திருச்சபை ஐக்கியச்‌ செயல்பாடுகளிலும்‌ தேவ ஊழியச்‌ செயல்பாடுகளிலும்‌, 
எதிர்பாராத பல புதிய சூழ்நிலைகள்‌ ஏற்பட்டுள்ளன. எதிர்கால தீருச்சபைச்‌ செயல்பாடுகளும்‌, 
தேவ ஊழியச்‌ செயல்பாடுகளும்‌ எவ்விதம்‌ இருக்கப்போகிறது என்றதோர்‌ புதிய கேள்வி 
எழுந்துள்ளது. காலங்கள்‌ எப்படி மாறுகின்றதோ அதற்கேற்ப புதிய வழிகளையும்‌ செயல்‌ 
படும்‌ ஆலோசனைகளையும்‌ கர்த்தர்‌ தருவார்‌. 

நேரடியாக ஜனங்களைச்‌ சந்திக்கும்‌ வாய்ப்பு இல்லாமல்‌ போன கழ்நிலையில்‌, 
இணைய தள வழியாக ஜனங்களைக்‌ கூட்டுகின்ற புதிய ஊழியக்‌ கலாச்சாரம்‌ 
ஏற்ப்பட்டுள்ளது. ஆராதனைகள்‌ ஆன்லைன்‌ வழியாகத்‌ தரப்படுகிறது. ஜெபக்‌ கூடுகை 
நீகழ்வுகள்‌ ஆன்லைன்‌ வழியாகத்‌ தரப்படுகின்றது. பாடல்‌ நிகழ்ச்சிகள்‌ ஆன்லைன்‌ 
வழியாகத்‌ தரப்படுகின்றன. உபவாசக்‌ கூட்டங்களும்‌, நற்செய்தீக்‌ கூட்டங்களும்‌ 
இணைய தள வழியாக வழங்கப்படுகிறது. ஆனால்‌ தரமானதும்‌, வேதப்‌ பூர்வமானதும்‌ 
சத்திய அடிப்படை சார்ந்ததுமான தேவ வார்த்தைகள்‌, ஆன்லைன்‌ வழியாக மிக மிகக்‌ 
குறைவாகவே கீடைக்கின்றன. 

லாக்டவுண்‌ காலங்களால்‌ நேரடியான வியாபார நீறுவனங்கள்‌ பல பாதிக்கப்பட்டன. 
ஆனால்‌, அதற்கு மாற்றாக ஆன்லைன்‌ வழியான வியாபாரம்‌ பலருக்குக்‌ கைகொடுத்தது. 
அவ்விதமே சபைகளையும்‌, ஜெபக்‌ கூட்டங்களையும்‌, நற்செய்தீக்‌ கூட்டங்களையும்‌ 
வியாபார மனநீலையோடு நடத்தி வந்த பலர்‌, இப்பொழுது ஆன்லைன்‌ வழியாக நடத்தி 
இப்போது அதிகப்‌ பலன்‌ பெறுகின்றனர்‌. தினமும்‌ ஜெபக்கூட்டம்‌, தினமும்‌ எழுப்புதல்‌ 
கூட்டம்‌, தினமும்‌ ஆராதனைக்‌ கூட்டம்‌ என பலர்‌ இணையதள வசதிகளைப்‌ பயன்படுத்தி 
வெற்றியாக நடத்துகின்றனர்‌. தங்களின்‌ ஊழியங்களைப்‌ பின்தொடரும்‌ ஜனக்கூட்டத்தை 
இவர்கள்‌ மிகவும்‌ அதிகமாகப்‌ பெருக்கிக்‌ கொள்கின்றனர்‌. 

ஆனால்‌, சத்தியத்தைச்‌ சரியாகப்‌ பிரசங்கிப்பவர்கள்‌ மிக மிகக்‌ குறைந்துவிட்டனர்‌. 
ஊழியங்களைச்‌ சந்தையாக்குவோர்‌ மிக மிக அதிகமாகிவிட்டனர்‌. இணையதள வழி 
ஊழியங்கள்‌ என்பது மிக மிக தவிர்க்க முடியாத ஒன்றாகி விட்டது. ஆனால்‌, அதுவும்‌ 
வியாபாரமாகீப்‌ போனது வேதனையானது. சந்தையாக்கப்பட்ட ஊழியங்களின்‌ நடூவிலும்‌ 
சத்தியத்தை விட்டு விலகாமல்‌ நீற்கும்‌ ஊழியங்கள்‌ பெருக ஜெபிப்போம்‌. 
கர்த்தரின்‌ பணியில்‌ 


கர்த்தர்‌ உங்களோடிருப்பாராக. உங்கள்‌ சகோதரன்‌ 


© ௦ 0 
கவன்‌ ந்த்‌ 


4 


பரிசுத்தம்‌ என்பது புதிய ஏற்பாட்டு 
சத்திய வெளிச்சத்தில்‌ மிகவும்‌ வித்தி 
யாசமானதும்‌, விசேஷமானதுமான 
அர்த்தத்தைக்‌ கொண்டது. சரியாக 
வாழ்தல்‌, மனத்தூய்மையாக வாழ்தல்‌, 
குற்றங்களின்றி வாழ்தல்‌, நற்பண்பு 
களோடு வாழ்தல்‌ என்பவை பரிசுத்தத்தின்‌ 
ஒரு பக்கமே. மறுபக்கம்‌, நம்மை மேற்‌ 
கண்ட விதமாகச்‌ சரியாக வாழ்வதற்கு 
உதவி செய்யும்‌ பரிசுத்தமான தேவனோடு 
வாழ்தல்‌ ஆகும்‌. எனவே பரிசுத்தமாக 
வாழ்தல்‌ என்பது மிகச்‌ சரியாக வாழ்வது 
மட்டுமல்ல. மிக நல்ல ஒழுங்குகளோடூ 
வாழ்வது மட்டுமல்ல. பரிசுத்தராகிய 
தேவனுடைய ஐக்கியத்தோடு வாழ்வதே 
பரிசுத்த வாழ்க்கை ஆகும்‌. 
கிருபையின்‌ செயல்பாடு 


நாம்‌ தேவனுக்கு முன்பாக ஏற்றுக்‌ 
கொள்ளப்படூவதும்‌, அங்கீகரிக்கப்‌ 


பர்சுத்தமாக 
வாழ்வதா? 


பர்சுத்தரோமு 





படூவதும்‌ எதனுடைய அடிப்படையில்‌? 
நம்முடைய குற்றமற்றவாழக்கையின்‌ 
அடிப்படையில்‌ அல்ல. நம்முடைய நல்ல 
பண்புகள்‌ உடைய வாழ்க்கையின்‌ 
அடிப்படையில்‌ அலல. நாம்‌ கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவாடூ ஐக்கியமாயிருக்‌ 
கின்ற அடிப்டையிலேயே தேவனால்‌ 
ஏற்றுக்‌ கொள்ளப்படுகின்றோம்‌. 
(1 கொரிந்தியர்‌ 1:9 இதனுடைய பெயர்‌ 
தான்‌ கிருபை. அதாவது தேவனுக்கு 
முன்பாக நீற்கும்‌ தகுதி என்பது, நாம்‌ 
நம்மை நல்லவர்களாக ஒழுங்கு 
படுத்தி வாழ்வதில்‌ அல்ல, நமக்குத்‌ 
தேவனால்‌ அருளப்பட்ட கர்த்தரோடு 
இணைந்து காணப்படுவதே அந்தத்‌ தகுதி 
யோவான்‌ 3:16) 

அப்படியானால்‌ நாம்‌ நல்ல ஒழுங்கு 
களில்லாமலும்‌, நற்குணங்கள்‌ இல்லா 
மலும்‌, நல்ல வாழ்க்கை முறை இல்லா 
மலும்‌ வாழ்ந்து கொண்டிருந்தாலும்‌, 


| 





ப்ப 





" கர்த்தர்‌ நம்மோடிருந்தால்‌, நம்மிடம்‌ தேவனுக்கு 
உகந்ததல்லாத எதுவம்‌ நம்மிடம்‌ இராது என்பதே 
கிருபையின்‌ செயல்பாடு. எனவே, கர்த்தரோழருப்பவன்‌ 
கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தவானாகவே இருப்பான்‌. ” 


கர்த்தருடைய ஐக்கியத்தைக்‌ கொண்‌ 
டிருப்பதால்‌ மட்டுமே தேவ அங்கீகாரம்‌ 
கிடைத்து விடுமா? இயேசு கிறிஸ்துதான்‌ 
நம்முடைய தகுதி. எனவே, வேறெந்த 
ஒழுங்கு சார்ந்த தகுதிகளும்‌ அவசியம்‌ 
இல்லை என்று கூற இயலுமோ? சிலர்‌ 
எல்லாம்‌ தேவ கிருபையால்தான்‌ 
நடக்கிறது. கர்த்தராகிய இயேசுவை 
ஏற்றுக்கொண்ட ஒரே தகுதீதான்‌ தேவ 
அங்கீகரிப்பிற்கு அவசியம்‌ என்று கூறு 
வார்கள்‌. நாம்‌ நல்லவர்களா கெட்டவர்‌ 
களா? நாம்‌ செய்வது நல்லதா, கெட்டதா 
என்பதையெல்லாம்‌ பார்க்கத்‌ தேவை 
யில்லை. எல்லாம்‌ கிருபையால்தான்‌ 
நடக்கிறது. இயேசுகிறிஸ்து நம்மோ 
டிருக்கின்ற ஒரே ஒரு அனுபவம்‌ போது 
மானது என்பார்கள்‌. 

எல்லாம்‌ தேவ கிருடையால்‌ என்பது 
உண்மைதான்‌. ஆனால்‌, கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உறவு 


அல்லது ஐக்கியம்‌ மட்டூம்‌ தருகிறவர்‌ 
அல்ல. அந்த உறவினாலும்‌ ஐக்கியத்‌ 
தீனாலும்‌ நம்மை மாற்றம்‌ செய்கின்றவர்‌. 
கர்த்தர்‌ நம்மோடிருந்தால்‌ நமக்குள்‌ 
பரிசுத்தம்‌ வந்துவிடும்‌. நமக்குள்‌ 
நற்குணங்கள்‌ வந்துவிடும்‌. நமக்குள்‌ 
ஒழுக்கங்கள்‌ வந்துவிடும்‌. நமக்குள்‌ 
நற்பண்புகள்‌ வந்துவிடும்‌. கிருபையின்‌ 
செயல்பாடு என்பது, நம்முடைய எந்தத்‌ 
கவறுகளையும்‌ குறைகளையும்‌, கண்‌டூ 
கொள்ளாமல்‌ கர்த்தர்‌ நம்மோடிருப்பார்‌ 
என்பது அல்ல. கர்த்தர்‌ நம்மோ 
டிருந்தால்‌, நம்மிடம்‌ தேவனுக்கு 
உகந்ததல்லாத எதுவும்‌ இராது என்பதே 
கிருபையின்‌ செயல்பாடு. எனவே, 
கர்த்தரோடிருப்பவன்‌ கர்த்தருக்கு ஏற்ற 
பரிசுத்தவானாகவே இருப்பான்‌. 

அதே வேளையில்‌, பரிசுத்தம்‌ என்‌ 
பதின்‌ பின்னால்‌ பரிசுத்தராகிய கர்த்தரின்‌ 


ஆகஸ்டூ 2021 


ஐக்கியம்‌ இருக்க வேண்டும்‌. சிலர்‌, 
தாங்கள்‌ பரிசுத்தமானவர்களாய 
இருப்பதற்கான அடையாளங்களாகத்‌ 
தங்களுடைய குறை கூற இயலாத சரி 
யானதோர்‌ வாழக்கை முறையை மட்டுமே 
காண்பிக்கின்றனர்‌. அவர்கள்‌ தேவ 
அங்கீகாரம்‌ பெறவும்‌, தேவனால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படும்‌ தகுதியைப்‌ பெறவும்‌, 
தங்களை இன்னும்‌ இன்னும்‌ ஒழுங்கு 
படூத்திக்‌ கொள்கின்றனர்‌. ஆனால்‌, இது 
சுயநீதீ வாழ்க்கை அனுபவம்‌. இது தேவ 
அங்கீகரிப்பினைப்‌ பெறுவது இல்லை. 
கர்த்தரோடு வாழ்கின்றோமோ ? 

இந்திய நாட்டுப்‌ பிரதமரைச்‌ சந்திக்க 
வேண்டூமென்றால்‌ அது எளிதாக 
நடந்துவிடாது. ஒருவரிடம்‌ நல்ல சமுதாய 
அந்தஸ்து, நல்ல கல்வி, நல்ல 
பின்னணி, நல்ல மதிப்பிற்குரிய உடை 
உடுத்தல்‌ என பல தகுதிகள்‌ உள்ளன. 
இவரிடம்‌ ஒரு நாட்டின்‌ தலைவரைச்‌ 
சந்திப்பதற்குத்‌ தேவையான சில 
அந்தஸ்து சார்ந்த தகுதிகள்‌ உள்ளன. 
ஆயினும்‌, இது போன்ற தகுதீகள்‌ 
இருப்பதால்‌ எல்லோரும்‌ பிரதமரை 
சாதாரணமாய்ப்‌ போய்‌ சந்தித்துவிட 
முடியாது. பிரதமரிடம்‌ இவரை அறிமுகம்‌ 
செய்து வைக்க ஒரு வலிமையான நபர்‌ 
வேண்டும்‌. அந்த நபர்‌ பிரதமரை 
எளிதாகச்‌ சந்திக்கும்‌ ஒரு நிலையில்‌ 
இருந்தால்‌, அவருடன்‌ செல்லுகின்ற நபர்‌ 
சாதாரணமாயிருந்தாலும்‌ பிரதமரைச்‌ 
சந்திக்க முடியும்‌. 

அது போலவே, நம்மிடம்‌ எவ்வளவு 
தான்‌ பக்திரீதியாக பல மெச்சத்தக்க 
ககுதிகள்‌ இருந்தாலும்‌ அவை தேவ 
அங்கீகரிப்பைப்‌ பெற போதுமானவை 
அல்ல. நம்முடன்‌ நமக்காக அளிக்கப்பட்ட 


கர்த்தர்‌ இருக்க வேண்டும்‌. கர்த்தராகிய 
இயேசு கிறிஸ்துவோடு தேவனால்‌ நாம்‌ 
பார்க்கப்பட்டால்தான்‌ தேவ அங்கீகாரம்‌ 
பெறமுடியும்‌. அதுதான்‌ தேவநன்மைகள்‌ 
பெறுவதற்கான தகுதி. 

எனவே, நாம்‌ எவ்வளவு சரியாகவும்‌, 
எவ்வளவு ஒழுங்காகவும்‌ வாழ்கின்றோம்‌ 
என்பதை அல்ல. நாம்‌ கர்த்ரோடூ வாழ்‌ 
கின்றோமா என்பதைப்‌ பார்க்க வேண்டும்‌. 
கிறிஸ்தவப்‌ போதனைகளின்படி வாழ்‌ 
வதையே கீறிஸ்துவோடூ வாழ்வதாக 
எண்ணிவிடக்கூடாது. கர்த்தருடைய 
ஐக்கியம்‌ நமக்குள்‌ அறியப்பட்டு அனு 
பவிக்க வேண்டும்‌. கர்த்தருடைய உறவில்‌ 
வாழ்கின்ற ஒரு நீச்சயம்‌ பெற வேண்டும்‌. 
கர்த்தர்‌ நம்மோடிருக்கின்ற அனுபவத்தை 
நாம்‌ பெற வேண்டும்‌. அந்த அனுபவம்‌ 
தான்‌ தேவனால்‌ நாம்‌ ஏற்றுக்‌ கொள்ளப்‌ 
படும்‌ வாழ்க்கை வாழ்வதின்‌ அடையாளம்‌. 

கர்த்தரோடூ வாழ்வது என்பதும்‌, 
கர்த்தருடைய போதனைகளின்படி வாழ்‌ 
வதென்பதும்‌ ஒன்றல்ல. கர்த்தரோடூ 
வாழ்வது என்பது புதிய ஏற்பாட்டின்‌ 
அடிப்படையில்‌ கர்த்தர்‌ நம்மோடிருப்பதை 
உறுதிப்படுத்திக்‌ கொண்டு வாழ்தல்‌. 
கர்த்தருடைய போதனையின்படி வாழ்தல்‌ 
என்பது பழைய ஏற்பாட்டு நியாயப்‌ பிர 
மாண ரீதியான ஓர்‌ அடிப்படையைச்‌ 
சார்ந்து வாழ்தல்‌. அது எழுத்தின்படியாக 
பிரமாணங்களைக்‌ கடைப்பிடித்து வாழ்‌ 
கல்‌. நாம்‌ எழுத்துக்களின்‌ வடிவத்திலுள்ள 
கட்டளைகளை நம்முடைய சுய பக்தியின்‌ 
விளைவான முயற்சிகளால்‌ பின்பற்று 
வது அல்ல. தேவ ஆவியைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டு, அந்த ஆவியினால்‌ நம்‌ 
முடைய மனம்‌ நடத்தப்படுவதீன்‌ விளை 
வாகத்‌ தேவ பிரமாணங்கள்‌ நம்மிடம்‌ 


ஆகஸ்டூ 2021 


நீறைவேறும்‌. அதுதான்‌ புதிய ஏற்பாடு. 
அதாவது, நாம்‌ தேவ உறவை 
விசுவாசத்தால்‌ நமக்குள்‌ உறுதிப்படுத்த 
வேண்டும்‌. தேவனுடைய ஐக்கியத்தை 
விசுவாசத்தால்‌ நமக்குள்‌ எதிர்பார்க்க 
வேண்டும்‌. தேவ ஐக்கியம்‌ நம்மோ 
டிருப்பதை நம்முடைய ஆவியில்‌ 
அனுபவிக்க வேண்டும்‌. இந்த விதமான 
தேவ ஐக்கிய அனுபவத்தின்‌ விளைவாக 
நாம்‌ தேவ வழிகளில்‌ நடக்கவும்‌, தேவ 
வார்த்தைகளைக்‌ கடைப்பிடிக்கவும்‌ 
செய்வோம்‌. அதனுடைய பெயர்தான்‌ 
ஆவிக்கேற்றபடி நடந்துகொள்ளுதல்‌. 
குலா 5:16) தகப்பனும்‌ பிள்ளையும்‌ 
சேர்ந்து ஐக்கியத்தில்‌ வாழும்‌ போது, 


குகப்பனுடைய விருப்பங்கள்‌ பிள்ளை 
யின்‌ வழியாக இயல்பாக நீறைவேறும்‌. 
ஆம்‌, கட்டளையின்படி வாழ்வதில்‌ 
கவனமாயிருப்பது அல்ல. தகப்பன்‌ 
மகன்‌ போல ஐக்கியத்தில்‌ வாழ்வதற்குக்‌ 
கவனமாயிருக்க வேண்டும்‌. கர்த்தரை 
நம்மோடிருக்கின்றவராகவும்‌, நம்மோடு 
ஆத்துமாவில்‌ பேசுகின்றவராகவும்‌, 
நம்மை நடத்துகின்றவராகக்‌ காண்பதற்கு 
ஆவல்‌ கொள்ளவேண்டும்‌. இவ்விதமான 
ஒரு ஐக்கியத்தின்‌ அனுபவம்தான்‌ 
தேவனுடைய அங்கீகாரத்தையும்‌ 
ஆசீர்வாதத்தையும்‌ நமக்குக்‌ கொண்டு 


வரும்‌. 
மல 


IE இந்தியச்‌ செய்திகள்‌ 


ஓ ஊலை மாதம்‌ 26-ம்‌ தேதி அஸ்ஸாம்‌ மற்றும்‌ மிசோராம்‌ எல்லைப்‌ பகுதியில்‌ 
இரு மாநில போலிசாருக்கும்‌ இடையில்‌ மோதல்‌ ஏற்பட்டு, அஸ்ஸாம்‌ போலிசார்‌ 
5 பேர்‌ பலியாயினர்‌. பலர்‌ காயமடைந்தனர்‌. நீண்ட காலமாக நிலவி வந்த 
எல்லைப்‌ பிரச்சினை தொடர்பாக இந்த மோதல்‌ ஏற்பட்டது. இந்நிலையில்‌ 
கொலை முயற்சியில்‌ ஈடுபட்டதாக மிசோராம்‌ மாணவர்‌ அமைப்பு போலிசில்‌ 
புகார்‌ செய்தது. அஸ்ஸாம்‌ முதல்வர்‌ ஹேமந்தா பிஸ்வா சர்மா உட்பட ஆறுபேர்‌ 
மேல்‌ மிசோராம்‌ போலிஸ்‌ வழக்குப்‌ பதிவு செய்துள்ளது. 


ஓ இஸ்ரவேல்‌ நாடூ தயாரித்த பெகாசஸ்‌ என்னும்‌ உளவு பார்க்கும்‌ மென்பொருளை 
உபயோகித்து இந்தியாவில்‌ 300 பேர்‌ உளவு பார்க்கப்பட்டதாகக்‌ குற்றச்சாட்டு 
எழுந்தது. இது குறித்துப்‌ பாராளுமன்றத்தில்‌ விவாதம்‌ நடத்த வேண்டும்‌ என்று 
எதீர்கட்சிகள்‌ ஓர்‌ அணியில்‌ தீரண்டன. ஆளுங்கட்சி அதற்கு இசையாததால்‌ 
சுமார்‌ 3 வாரங்கள்‌ பாராளுமன்ற நடவடிக்கைகள்‌ முடங்கின. 


ஓ இந்தியாவில்‌ விளையாட்டுத்‌ துறையில்‌ வழங்கப்படும்‌ கெளரவமிக்க விருதான 
ராஜீவ்‌ கேல்‌ ரத்னா விருது இனிமேல்‌ மேஜர்‌ தயான்‌ சந்த்‌ விருது என்று 
அழைக்கப்படும்‌ என்று இந்தியப்‌ பிரதமர்‌ மோடி அறிவித்துள்ளார்‌. இந்தியாவில்‌ 


ஆக்கி விளையாட்டின்‌ காதாநாயகனாக கருதப்பட்ட தயான்‌ 


சந்தை 


கெளரவிப்பதற்காக இதனை அறிப்பதாக அவர்‌ கூறியுள்ளார்‌. அப்படியானால்‌ 
அகமதாபாதீல்‌ உள்ள நரேந்திர மோடி விளையாட்டரங்கத்தீற்கும்‌ விளையாட்டு 
வீரர்களின்‌ பெயரை சட்டலாமே என்று காங்கிரஸ்‌ விமர்சனம்‌ செய்துள்ளது. 





ஆகஸ்டு 2021 





டட ௫ 
< ட 
< 
டட 3 
< 
ஜ்‌ ட்‌. 
ட்‌. ட்‌ நீ 
< 4 
ப்‌ ட A 





நன்மைகளைக்‌ 





மதமக்‌ தரும்‌ ஆவிக்குரிய 
கருவிகள்‌ 


மேலானவைகளைத்‌ தேடுவதற்கு வேதம்‌ நமக்கு 

ஆலோசனை தருகின்றது. (கொலோசெயர்‌ 3:2) மேலான 

விஷயங்களைத்‌ தேடி அடைவது மிகவும்‌ கடினமான 

விஷயங்கள்‌. ஆனால்‌, அவைதான்‌ தேவ நோக்கம்‌ 

சார்ந்த விஷயங்கள்‌. அவைதான்‌ தேவனுடைய தீட்டம்‌ 
சார்ந்த விஷயங்கள்‌. அவற்றிற்காக விசுவாசம்‌ என்னும்‌ 

கருவியை உபயோகிக்கும்‌ போது, அவற்றைத்‌ தேவன்‌ 

சாத்தியமாகும்படி செய்கின்றார்‌. 77 


சித 


அநேகர்‌ தேவனுடைய ஆசீர்வாதங்‌ 
களைத்‌ தேடுகின்றனர்‌. அநேகர்‌ தேவ 
னுடைய உதவிகளைப்‌ பெற்றிட விரும்பு 
கின்றனர்‌. அநேகர்‌ தேவனுடைய நன்மை 
களைப்‌ பெற்று நன்றாக வாழ விரும்பு 
கின்றனர்‌. ஆனால்‌, தேவனிடத்தீ 
லிருந்து இவற்றைப்‌ பெற்றிட விரும்பும்‌ 
பலர்‌ பெரும்பாலும்‌ இரண்டு வழிகளை 


நம்புகின்றனர்‌. ஒன்று, ஜெபங்கள்‌ 
செய்தல்‌, இரண்டூ பக்தீச்‌ செயல்களைச்‌ 
செய்தல்‌. பிரார்த்தனைகளைக்‌ கேட்டு 
தேவன்‌ நன்மைகளைத்‌ தருகின்றார்‌. 
ஆராதனை, உபவாசம்‌, காணிக்கை, 
தேவ ஊழியம்‌, பக்தி ஒழுங்குகள்‌ என 
நல்ல விஷயங்கள்‌ செய்வதைப்‌ பார்த்து 
நன்மைகளைத்‌ தருகின்றார்‌. இவ்வித 


மாகவே பலர்‌ நினைத்துச்‌ செயல்‌ 
படுகின்றனர்‌. 

சுருக்கமாகக்‌ கூறுவதென்றால்‌ 
ஜெபங்கள்‌ மூலமாகவும்‌, பக்தியான பல 
செயல்கள்‌ மூலமாகவும்‌, தேவ 
ஆசீர்வாதங்கள்‌ வந்து சேருகின்றது 
என்பதே பலருடைய நம்பிக்கை. 
ஆனால்‌, தேவனுடைய ஆசிர்வாதங்‌ 
களையும்‌ நன்மைகளையும்‌ பெறுவதற்கு 
தேவன்‌ காட்டூம்‌ வழிகள்‌ வித்தியாச 
மானவை. குறிப்பாகத்‌ தேவன்‌ சில 
ஆவிக்குரிய கருவிகளை நமக்குத்‌ 
தருகின்றார்‌. அந்தக்‌ கருவிகளை நாம்‌ 
பயன்படுத்தீ தேவ நன்மைகளைப்‌ பெற 
வேண்டும்‌. ஜெபங்களையும்‌, பக்திச்‌ 
செயல்களையும்‌ மட்டுமே நாம்‌ நம்பிச்‌ 
சார்ந்து எல்லா தேவ ஆசீர்வாதங் 
களையும்‌ பெற முடியாது. 
புத்திரசுவிகாரம்‌ என்னும்‌ கருவி 

முதலாவதாக நாம்‌ தேவன்‌ நமக்கு 
அருளும்‌ புத்திர சுவிகார பாக்கியம்‌ 
என்னும்‌ ஆவிக்குரிய கருவியைப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. தேவனோடு 
நமக்கு எந்த ஒரு தொடர்பும்‌ ஏற்படு 


“ மனந்திரும்பி இரட்சிப்பின்‌ 
அனுபவம்‌ பெறும்போது 
தேவனுடைய பிள்ளை என 
மறுபிறப்பு அடைகின்றோம்‌. 
(1 பேதுரு 1:4) இந்த 
ஆவிக்குரிய அனுபவம்‌ 
என்ற கருவியைப்‌ 
பயன்படூத்த அறிந்தவர்‌ 
களுக்கு ஆசீர்வாதங்கள்‌ 


9 


தூரமாயிருப்பதில்லை. * 


வதற்குப்‌ புத்திர சுவிகார பாக்கீயம்‌ 
என்னும்‌ கருவி மிகவும்‌ முக்கியமானது. 
ஜெபித்தால்‌ நன்மை வரும்‌, காணிக்கை 
கொடுத்தால்‌ நன்மை வரும்‌, ஆராதனை 
செய்தால்‌ நன்மை வரும்‌ என்று 
எண்ணுவது நமது பொதுவான வழக்கம்‌. 
ஆனால்‌, எல்லா நன்மைகளுக்கும்‌ 
அடிப்படை, தேவன்‌ அருளும்‌ புத்திர 
சுவிகார பாக்கியம்‌. நாம்‌ தேவனுடைய 
பிள்ளை என்ற அந்தஸ்‌ தைதான்‌ மூதல்‌ 
முக்கியத்‌ தேவையாக எண்ணிச்‌ 
செயல்பட வேண்டும்‌. நாம்‌ எவ்வளவு 
ஜெபிக்கின்றோம்‌ என்பது அல்ல. நாம்‌ 
தேவனுக்கு யாராக இருந்து கொண்டு 
ஜெபிக்கின்றோம்‌ என்பது முக்கியம்‌. நாம்‌ 
தேவனுடைய பிள்ளைகள்‌ என்ற 
அந்தஸ்தைக்‌ கர்த்தர்‌ அருளி 
யிருக்கின்றார்‌. (ரோமர்‌ 8:15, 17, கலா 
4:7, யோவான்‌ 1:12) 


அநேகர்‌, தாங்கள்‌ தேவனுடைய 
பிள்ளைகள்‌ என்ற நம்பிக்கைக்கு அதிக 
முக்கியத்துவம்‌ தராமல்‌, வல்லமையான 
தேவ ஊழியர்கள்‌, வல்லமையான ஜெபக்‌ 
கூட்டங்கள்‌ என்பவற்றிற்கே அதிக 
முக்கியத்துவம்‌ தருகின்றனர்‌. தேவன்‌ 








நமக்குத்‌ தந்த தேவனுடைய பிள்ளைகள்‌ 
என்ற அந்தஸ்துதான்‌ தேவன்‌ நம்மேல்‌ 
வைத்த அன்பிற்கு மிகப்பெரிய அடை 
யாளமாயிருக்கின்றது. (1 யோவான்‌ 3:] 
நாம்‌ பாவி என்ற நீலமையிலிருந்து 
பக்தர்கள்‌ என்ற நிலைமைக்கு உயர்வது 
அல்ல. நாம்‌ பாவி என்ற நிலைமை 
யிலிருந்து, தேவனுடைய பிள்ளைகள்‌ 
என்ற நீலைமைக்கு உயர்வதே தேவ 
னுடைய சித்தம்‌. 

அமெரிக்கா செல்லுவதற்குப்‌ பயணச்‌ 
சீட்டு மிகவும்‌ அவசியம்‌. ஆனால்‌, 
பயணச்சீட்டை வைத்துக்‌ கொண்டு 
அமைரிக்கா போய்விட முடியாது. முத 
லாவது, அமெரிக்க விசா பாஸ்ப்‌ 
போர்ட்டில்‌ ஸ்டாம்ப்‌ செய்திருக்கப்பட 
வேண்டூம்‌. அதுபோல ஜெபம்‌ என்பது 
ஆசீர்வாதங்களைக்‌ கொண்டுவர 
அவசியம்‌. ஆனால்‌, முதலாவது நாம்‌ 
தேவனுடைய பிள்ளைகள்‌ என்ற 
அந்தஸ்தைப்‌ பெற்றிருக்க வேண்டும்‌. 
மனந்தீரும்பி இரட்சிப்பின்‌ அனுபவம்‌ 
பெறும்போது தேவனுடைய பிள்ளை என 
மறுபிறப்பு அடைகின்றோம்‌. (1 பேதுரு 
1:4) இந்த ஆவிக்குரிய அனுபவம்‌ என்ற 
கருவியைப்‌ பயன்படுத்த அறிந்தவர்‌ 
களுக்கு ஆசீர்வாதங்கள்‌ தூரமாயிருப்ப 


தில்லை. 
நற்குணங்கள்‌ என்னும்‌ கருவி 
அநேகர்‌ ஆவிக்குரிய நற்குணங்கள்‌ 
என்பது தேவனைப்‌ பிரியப்படுத்து 
வதற்காகவே என்று எண்ணுகின்றனர்‌. 
உண்மைதான்‌. ஆவிக்குரிய நற்‌ 
குணங்கள்‌ தேவனைப்‌ பிரியப்படுத்தும்‌. 
ஆனால்‌, அந்த நற்குணங்களின்‌ 
நோக்கம்‌ அதைவிடப்‌ பெரியது. நல்ல 
சுபாவங்கள்‌ பல பிரச்சினைகளை 
தீர்க்கின்றன. நல்ல சுபாவங்கள்‌ பல 
நன்மைகளுக்கு வழிவகுக்கின்றன. 
தேவனால்‌ வருகின்ற ஏராளமான 
நன்மைகள்‌ நம்முடைய நல்ல சுபா 
வங்கள்‌ வழியாகவே நமக்கு வந்து 
சேருகின்றன. 


பெரும்பாலான பிரச்சனைகளும்‌, 
போராட்டங்களும்‌, தோல்விகளும்‌, 
ஏமாற்றங்களும்‌, துன்பங்களும்‌, அமை 
திக்குறைவுகளும்‌ ஒருவரிடத்தில்‌ நல்ல 
குணங்கள்‌ இல்லாததீன்‌ விளைவாகவே 
வருகின்றன. ஏராளமான நன்மைகள்‌ 
வாழ்விற்கு வந்து சேர, மிக முக்கியப்‌ 
பங்காற்றுவது நல்ல குணங்களே. 
நற்குணங்கள்‌ இல்லாமையின்‌ விளை 


சுபாவங்களில்‌ மேம்பட்ட விசுவாசிகளை நோக்கி தேவ 


நன்மைகள்‌ தேடி வரும்‌. அவர்கள்‌ ஆசீர்வாதங்களுக்காகத்‌ 
தேவ ஊழியர்களை நோக்கியோ, ஜெபக்கூடுகைகளை 


நோக்கியோ ஓடத்‌ தேவையில்லை. ?? 


அ 


பரி. 


ஆகஸ்டூ 2021 


வாக வாழ்க்கையில்‌ வந்துவிட்ட பிரச்‌ 
சினைகளை வெறும்‌ ஜெபங்களாலும்‌, 
உபவாசங்களாலும்‌, பொருத்தனை 
களாலும்‌ நீக்கிவிட முடியாது. அதற்கு 
மனமாற்றங்களும்‌, குணமாற்றங்களும்‌ 
அவசியம்‌. 


எனவே, தேவன்‌ நமக்குள்‌ நாம்‌ நற்‌ 
குணங்களை உருவாக்கிக்‌ கொள்ளும்‌ 
வாய்ப்புகளைத்‌ தருகின்றார்‌. நற்குணம்‌ 
உருவாக்குவதற்காக, அவர்‌ தரும்‌ கருவி 
யாகிய தேவ ஐக்கியத்தையும்‌, தேவ 
வார்த்தைகளையும்‌ பயன்படூத்த 
வேணடும்‌. யோவான்‌ 15:8) தேவ 
உறவில்‌ வாழவும்‌, தேவ ஐக்கியத்தை 
அனுபவிக்கவும்‌ தேவன்‌ நமக்குக்‌ 
கிருபை அருளுகின்றார்‌. அவற்றைப்‌ 
பயன்படுத்திக்‌ கொள்ளும்போது நல்ல 
தெய்வீக சுபாவங்கள்‌ நம்மிடம்‌ தோன்று 
கின்றன. அன்பு, சமாதானம்‌, தாழ்மை, 
உண்மை, பொறுமை, சாந்தம்‌ போன்ற 
நல்ல சுபாவங்கள்‌ நம்மிடம்‌ வந்து 
விட்டால்‌, அவை நமக்குத்‌ தேவ நன்மை 
களைக்‌ கொண்டுூ வரும்‌. சிலர்‌ ஜெப 
வீரர்களாக இருப்பார்கள்‌. ஆனால்‌, 
நற்குணங்கள்‌ விஷயத்திலோ மிகவும்‌ 
பலவீனமாயிருப்பார்கள்‌. அவர்கள்‌ 
ஜெபமே ஜெயம்‌ என்று நம்புவார்கள்‌. 
ஆனால்‌, நற்சுபாவங்களே ஜெயம்‌ என்ற 
கருத்துக்குப்‌ போதிய கவனம்‌ செலுத்தீ 
யிருக்கமாட்டார்கள்‌. 

ஆதி அப்போஸ்தலர்களும்‌, தேவ 
ஊழியர்களும்‌, விசுவாசிகளிடம்‌ தெய்வீக 
நற்குணங்கள்‌ தோன்றுவதற்கு அதிக 
மாக உதவினார்கள்‌. (கொலோ 1:28) 
தேவ ஐக்கியத்துடன்‌ விசுவாசிகள்‌ 
வாழவும்‌, தேவ வார்த்தைகளில்‌ ஆழ 
மாக அவர்கள்‌ செல்லவும்‌ அவர்களை 
ஊக்கு வித்தனர்‌. ஏனென்றால்‌, பேரள 
வில்‌ ஆசீர்வாதங்களுக்குத்‌ தடைக்‌ 
கற்களாகயிருப்பவை தவறான சுபா 
வங்களே. பெரும்பாலான 


12 


நன்மைகளுக்கு வழி வகுத்துத்‌ தருவது 
நல்ல சுபாவங்களே. விசுவாசிகள்‌ 
ஆசீர்வாதமாய்‌ வாழ வேண்டும்‌ என்று 
விரும்பும்‌ எந்தப்‌ போத கரும்‌, அவர்களை 
அதிகமாகத்‌ தேவ வார்த்தைகளில்‌ 
பழக்குவிக்க வேண்டும்‌. (2 தீமோத்தேயு 
3:16,17) 

ஜனங்களை வெறும்‌ பாடல்களாலும்‌, 
ஆராதனைகளாலும்‌ ஓரிரு மணி 
நேரங்கள்‌ சபையில்‌ உற்சாகமாயிருக்கும்‌ 
விதமாக நடத்துதல்‌ அல்ல தேவ 
ஊழியம்‌. ஜனங்களுக்கு நன்மைகளைப்‌ 
பெற்றுத்தரும்‌ ஆசீர்வாத மையங்களாகத்‌ 
தங்களைக்‌ காண்பிப்பது அல்ல தேவ 
ஊழியம்‌. சபைத்‌ தலைவர்கள்‌ விசு 
வாசிகள்‌ தேவ உறவில்‌ ஆழமாகச்‌ 
செல்லும்‌ விதமாக வழிநடத்த வேணடும்‌. 
ஜனங்களைச்‌ சத்திய வசனங்களால்‌ 
ஆரோக்கியமடையும்‌ விதமாகப்‌ போதிக்க 
வேண்டும்‌. சுபாவ மேம்பாடுகளே ஊழி 
யத்தின்‌ மிக முக்கிய இலக்காக இருக்க 
வேண்டும்‌. சுபாவங்களில்‌ மேம்பட்ட 
விசுவாசிகளை நோக்கீ தேவ நன்மைகள்‌ 
தேடி வரும்‌. அவர்கள்‌ ஆசீர்வாதங்களுக் 
காகத்‌ தேவ ஊழியர்களை நோக்கியோ, 
ஜெபக்‌ கூடுகைகளை நோக்கியோ ஓடத்‌ 
தேவையில்லை. 


விசுவாசம்‌ என்னும்‌ 
ஆவிக்குரிய கருவி 


அடுத்தபடியாகத்‌ தேவனுடைய 
நன்மைகளை நாம்‌ பெறுவதற்கு தேவன்‌ 
நமக்குத்‌ தந்துள்ள கருவி விசுவாசம்‌ 
ஆகும்‌. விசுவாசம்‌ என்றால்‌, தேவனைச்‌ 
சார்ந்து கொண்டு வாழ்வது ஆகும்‌. 
விசுவாசம்‌ என்றால்‌, தேவன்மேல்‌ 
நம்பிக்கை வைத்து வாழ்வதாகும்‌. 
விசுவாசம்‌ என்றால்‌, தேவன்‌ எல்லாச்‌ 
சூழநிலைகளுக்கும்‌ போதுமானவரா 
யிருப்பார்‌, என்ற சிந்தையை உறுதீயாக 
பிடித்து கொண்டு வாழ்வது ஆகும்‌. 


ஆகஸ்டு 2021 


அநேகர்‌ குறிப்பிட்ட விதமாகக்‌ கர்த்‌ 
குரிடம்‌ ஒரு செயல்பாட்டை எதிர்பார்த்து, 
கர்த்தர்‌ அப்படியே செய்வார்‌ என்று 
நம்புவதையே விசுவாசம்‌ என்று எண்ணு 
கின்றனர்‌. தங்களின்‌ சரீரப்பிரகாரமான 
தேவைகளைக்‌ கர்த்தர்‌ மூலமாக நீறை 
வேற்றிக்‌ கொள்வதையே விசுவாசம்‌ 
என்று நினைக்கீன்றனர்‌. விசுவாசம்‌ 
என்பது, தேவன்‌ நமக்குள்‌ உருவாக்கும்‌ 
ஒரு நம்பிக்கை உணர்வு ஆகும்‌. அந்த 
நம்பிக்கை என்னும்‌ கருவியை, முத 
லாவது தேவனுடைய நோக்கம்‌ சார்ந்த 
மேன்மையான காரியங்களுக்காகப்‌ 
பயன்படுத்த வேண்டும்‌. அதாவது நமக்‌ 
குரியவைகளைப்‌ பெறுவதற்காக அல்ல. 
தேவனுக்குரியவைகளைப்‌ பெறுவதற் 
காகப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. பாவத்தைச்‌ 
ஜெயித்து வாழ முடியும்‌. பரிசுத்தமாக 
வாழ்ந்து காட்ட முடியும்‌. நற்குணங்களை 
வெளிப்படுத்தி வாழ இயலும்‌. உலகக்‌ 
கலாச்சாரத்தோடூ இசைந்து போகாமல்‌, 
விலகிப்‌ போய்‌ வாழ இயலும்‌. பணம்‌, 
பொருள்‌ ஆசைகளுக்கு அடிமை 
யாகாமல்‌ வாழ முடியும்‌. இச்சைகளை 
எதீர்த்து நீன்று வாழ இயலும்‌ என்பது 
போன்ற மேன்மைமிகு காரியங்கள்‌ 
தொடர்பாக, விசுவாசம்‌ என்னும்‌ 
கருவியைப்‌ பயன்படுத்த வேண்டும்‌. 


மேலானவைகளைத்‌ தேடூவதற்கு 
வேதம்‌ நமக்கு ஆலோசனை தரு 
கின்றது. கொலோசெயர்‌ 3:2 மேலான 
விஷயங்களைத்‌ தேடி அடைவது 
மிகவும்‌ கடினமான விஷயங்கள்‌. 
ஆனால்‌, அவைதான்‌ தேவ நோக்கம்‌ 
சார்ந்த விஷயங்கள்‌. அவைதான்‌ 
தேவனுடைய தீட்டம்‌ சார்ந்த விஷயங்கள்‌. 
அவற்றிற்காக விசுவாசம்‌ என்னும்‌ 
கருவியை உபயோகிக்கும்‌ போது, 


அவற்றைத்‌ தேவன்‌ சாத்தியமாகும்படி 
செய்கின்றார்‌. முதலாவது, தேவனுடைய 
இராஜ்யமாகிய தேவனுக்குரியவைகள்‌. 
அவற்றை அடைவதற்கு விசுவாசத்தைப்‌ 
பயன்படுத்தும்‌ போது, இவைகள்‌ யாவும்‌ 
கூடக்‌ கொடுக்கப்படும்‌ என்ற தேவ வாக்‌ 
குறுதீ நீறைவேறுகீன்றது.முத்தேயு 6:33 
விசுவாசத்தின்‌ மேன்மையான 
பயன்பாடூ என்பது, தேவன்‌ நமக்காக 
நியமித்த பாதைகள்‌ இடுக்கமானவையாக 
இருந்தாலும்‌, அவற்றில்‌ நடக்க முடியும்‌ 
என்று நம்புவதாகும்‌. தேவன்‌ நமக்குக்‌ 
காண்பிப்பவை அன்பின்‌ பாதை. அது 
தாழ்மையின்‌ பாதை. அது பொறுமை 
யின்‌ பாதை. அது உண்மையின்‌ பாதை. 
அது தூய்மையின்‌ பாதை. அது துன்பம்‌ 
சகிக்கும்‌ பாதை. அது தவறானவை 
களோடு சமரசம்‌ ஆகாமை என்னும்‌ 
பாதை. அது இச்சைகளுக்கு இசைந்து 
போகாத பாதை. சாதாரண உலக மனி 
தனுக்கு இவை ஒருபோதும்‌ நடக்க 
இயலாத பாதைகள்‌. ஆனால்‌, தேவ 
னுடைய பிள்ளைகளுக்கு இவை நடக்க 
இயன்ற பாதைகள்‌. ஏனென்றால்‌, 
தேவன்‌ அந்தப்‌ பாதைகளில்‌ நம்மோ 
டிருக்கின்றார்‌. எனவே, அந்த விதமான 
பாதைகளில்‌ நாம்‌ நடக்க முடியும்‌ என்று 
விசுவாசித்து ஜெயம்‌ பெற முடியும்‌. 


ஆம்‌, இவ்விதமான ஆவிக்குரிய 
கருவிகளை ஆவிக்குரிய விதமாகப்‌ 
பயன்படுத்தாமல்‌, வெறும்‌ ஜெபங்களை 
மட்டுமே ஆசீர்வாதப்‌ பாதையாக எண்‌ 
ணினால்‌, நாம்‌ ஏமாற்றமடைவோம்‌. 
தேவன்‌ அருளிய இது போன்ற ஆவிக்‌ 
குரிய கருவிகளைப்‌ பயன்படூத்தீனால்‌ 
அவை நமக்கு நன்மைகளையும்‌, 
ஆசீர்வாதங்களையும்‌ பெற்றுத்தரும்‌. 


௦௮ 6S 
ச 76 


1 


- த 2ஆம்‌" revs பஸ்‌, 
ல. அவல்‌ அ 
க NE 
A ஆ * 


ஒன்னும்‌ ஒன்னும்‌ 
நலலவனாகளாக! 


_- ~~ 


தில்‌ ௮ 
அட்‌ 11 ஆ ஹட. 


த்ர த்‌ க்‌ கட்டா அதத 


RET 


ர கணு, சிர அவம்‌? 
ன்‌ ட 





“ சீல நேரம்‌ நாம்‌ எவ்வளவு வண்மையாக வாழ்ந்தாலும்‌ 
சிலரால்‌ நாம்‌ மாசுபப்டவர்களைப்‌ போலவே பார்க்கப்‌ 
படுவோம்‌. அது சில நேரம்‌ வருத்தத்தையும்‌, சில நேரம்‌ 
கோபத்தையும்‌ ஏற்படுத்தக்கூடும்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 
நம்மை ஏன்‌ அப்படிப்‌ பார்க்கின்றார்கள்‌ என்றால்‌, அவர்கள்‌ 
எதையும்‌ சரியாகப்‌ பார்க்கும்‌ நல்மனசாட்சியை 

ஆழந்திருக்கின்றார்கள்‌. '' 


தேவனுடைய பார்வையில்‌ நாம்‌ 
நல்லவர்களாக இருக்கும்‌ போது 
மனிதர்கள்‌ நம்மை நல்லவர்களல்லா 
குவர்களாகப்‌ பார்க்கக்கூடும்‌. தேவ 
னுடைய ஆவி நமக்குள்‌ நமக்கு நல்ல 
சாட்சி கொடுத்தாலும்‌ மனிதர்கள்‌ நம்மை 
அவ்விதமாகப்‌ பார்க்காமல்‌ இருக்கக்‌ 
கூடும்‌. மனிதர்கள்‌ நம்மை எப்படி 
பார்த்தால்‌ என்ன, தேவனுக்கு முன்பாக 


நாம்‌ நன்றாயிருந்தால்போதும்‌ என்று 
நமக்குள்‌ நாம்‌ சொல்லலாம்‌. ஆனால்‌, 
நாம்‌ தேவனுக்கு முன்பாக மட்டும்‌ அல்ல, 
மனிதர்களுக்கு முன்பாகவும்‌ நல்லவர்‌ 
களாகத்‌ தோன்ற வேண்டும்‌. மனிதர்கள்‌ 
நம்மை தவறானவர்களாகப்‌ பார்க்கும்‌ 
போது, நாம்‌ நம்மை சரியான வர்களாகக்‌ 
காண்பிக்க அதீமாகப்‌ பிரயாசப்பட 
வேண்டும்‌. 


ஆகஸ்டூ 2021 


நல்லவன்‌ என்றால்‌ 

தேவன்‌ நம்மை அவருக்கு முன்பாக 
சரியானவர்களாக இருப்பதாக அறி 
கின்றார்‌. அப்படியிருக்கும்‌ போது அவர்‌ 
நம்மை மற்றவர்களுக்கு நல்லவர்களாக 
என்‌ காட்டவில்லை என்ற கேள்வி எழுவது 
நீயாயமானது. சிலர்‌ நம்மை தவறாகச்‌ 
சித்தரிப்பதிலும்‌, நம்மை தவறான 
வர்களாகப்‌ பிறருக்குக்‌ காண்பிப்பதீலும்‌ 
அதிக முனைப்புடன்‌ செயல்படுகின்றனர்‌. 
அவர்கள்‌ நம்மிடம்‌ எந்தத்‌ தவறையும்‌ 
பார்த்து நீரூபிக்க இயலாவிட்டாலும்‌ 
தொடர்ந்து நம்மை தப்பிதமாகச்‌ செயல்‌ 
படுகின்றவர்களைப்‌ போலவே பார்க்கவும்‌ 
பேசவும்‌ செய்கின்றனர்‌. அப்படியிருக்கும்‌ 
போது அவர்களின்‌ தவறான எண்ணத்தை 
மாற்றி. நம்மை அவர்கள்‌ சரியானவர்‌ 
களாகப்‌ பார்க்கும்‌ விதமாக கர்த்தர்‌ ஏன்‌ 
செயல்படவில்லை என்பது பலருடைய 
கேள்வி. 


நடைமுறை வாழக்கையில்‌ பார்க்கும்‌ 
போது தேவன்‌ நம்மை சரியானவர்‌ 
களாக அறிந்திருந்தாலும்‌, நம்மை 
சரியானவர்களாக பிறருக்கு விளங்க 
வைக்கும்‌ பொறுப்பை நம்மிடமே 
விட்டுவிடுகிறார்‌. உதாரணமாக தீரு.எக்ஸ்‌ 
என்பவர்‌ தேவனுக்கு முன்பாக தானி 
யேலைப்‌ போல குற்றமற்றவர்‌. ஆனால்‌ 
தீரு. ஒய்‌ என்பவர்‌ அவரைக்‌ குற்றம்‌ 
உடையவரைப்‌ போலவே பார்க்கவும்‌ 
பேசவும்‌ செய்கிறார்‌. இங்கே திரு.எக்ஸ்‌ 
தான்‌ குற்றமற்றவராக இருப்பதோடு 
தான்‌ குற்றமற்றவர்‌ என்பதை தீரு. 
ஒய்க்கு விளங்க வைக்க வேண்டிய 
வேலையையும்‌ செய்ய வேண்டி உள்ளது. 
அவர்‌ நம்முடைய நீதியை வெளிச்‌ 
சத்தைப்‌ போலவும்‌, நம்முடைய நீயா 
யத்தைப்‌ பட்டப்‌ பகலைப்‌ போலவும்‌ 
விளங்கப்பண்ணுவார்‌ என்று வேதா 
கமத்தீல்‌ வாசிக்கின்றோம்‌. (சங்கீதம்‌ 


37: ஆனால்‌, அங்கே நம்முடைய 
ஒத்துழைப்பு அதீகமாகத்‌ தேவைப்‌ 
படுகிறது. 

ஒரு தளபதி தனக்குக்‌ கீழ்‌ உள்ள போர்‌ 
வீரன்‌ ஒருவனை மிகச்சிறந்த வீரனாக 
அறிந்திருக்கலாம்‌. ஆயினும்‌, அந்தப்‌ 
போர்வீரன்‌ தன்னை ஒரு சிறந்த 
போர்வீரன்‌ என்று நிரூபிக்கும்‌ பொறுப்பை 
ஏற்க வேண்டும்‌. அவன்‌ நல்ல ஒரு 
போர்வீரனாயிருக்கையில்‌, அந்தப்‌ போர்‌ 
ஆற்றல்களை அவன்‌ வெளிப்படுத்தி 
பிறர்‌ அறியச்‌ செய்ய வேண்டும்‌. தன்‌ 
னுடைய போர்த்‌ தீறமைகளைக்குறித்து 
களபதிதான்‌ எல்லோருக்கும்‌ விளம்பரம்‌ 
செய்ய வேண்டும்‌ என்று எதீர்‌ 
பார்க்கக்கூடாது. 

தேவன்‌ நம்மை சரியானவர்களாக 
அறிந்து வைத்திருக்கும்‌ உண்மை 
சாத்தானுக்கும்‌ தெரியும்‌. எனவே, அவன்‌ 
மனிதர்கள்‌ நம்மை தேவன்‌ பார்ப்பது 
போல சரியானவர்களாகப்‌ பார்த்து 
விடாமலிருக்க பல தந்திரங்களைச்‌ செய்‌ 
வான்‌. முதலாவது, நம்மை சரியற்ற 
வர்களாகவும்‌, தவறானவர்களாகவும்‌ 
மாற்றுவதற்கு அவன்‌ முயற்சி செய்வான்‌. 
எனவே, பல விதமான பாவ சோதனை 
களை நமக்கு முன்‌ வைப்பான்‌. ஏதாவது 
ஒரு பாவப்‌ பள்ளத்தீல்‌ நம்மை தள்ளி 
விட்டு நம்மை ஜனங்கள்‌ தவறாகப்‌ பார்ப்‌ 
பதற்கு வழி தேடுவான்‌. நாம்‌ உத்தமத்‌ 
தோடும்‌, தேவ வல்லமையைச்‌ சார்ந்த 
அனுபவத்தோடும்‌ வாழும்‌ போது, பாவங்‌ 
களையும்‌ தவறு செய்யத்‌ தூண்டும்‌ மன 
நிலையையும்‌ மேற்கொண்டூவிடுவோம்‌. 
எனவே, நம்மை தவறு செய்ய வைத்து 
குவறானவர்களாக பிறர்‌ பார்க்க வைக்கும்‌ 
திட்டம்‌ தோல்வியடைகிறது. 

இந்நிலையில்‌ நம்மை பிறருக்குத்‌ 
குவறானவர்களைப்‌ போல காண்பிப்பதற்‌ 
கான வாய்ப்புகளை தேடுவான்‌. இதற்காக 


15 


தூம்‌ சார்ந்து போகாமல்‌ எவ்வளவும்கெவ்வளவு மனிகாகண்‌ 
நம்மை குஹறாூகம்‌ பாக்கும்‌ தூண்டய்பகுகில்றூர்ககனோ 
வவனணவும்மவ்வனவு மஅுதீமமாகத்‌ வரால்‌ ஏவப்பட்டு முதீமமாக 
கம்மை நல்லவா மகனாம்‌ பிவாகளும்கு க்காண்டிக்க டவண்டும்‌. 


அவன்‌ பிற மனிதர்களை தேடுவான்‌. 
அவர்கள்‌ நம்மை தவறாகப்‌ பார்க்கத்தக்க 
தாகவும்‌, நம்மை தவறாகப்‌ புரிந்து 
கொள்ளத்‌ தக்கதாகவும்‌ சில காரி 
யங்களைச்‌ செய்வான்‌. இயேசு கிறிஸ்து 
விடம்‌ எந்தக்‌ குற்றமும்‌ இல்லாதிருந்தும்‌, 
சாத்தான்‌ வெகு ஜனங்களையும்‌, மதத்‌ 
தலைவர்களையும்‌, அவரை ஒரு தவ 
றானவர்‌ போல பார்க்கும்படி ஏவினான்‌. 


முதலாவது, மனிதர்கள்‌ தேவனைப்‌ 
போல நம்முடைய இருதயத்தை காண்‌ 
பதற்கான கண்கள்‌ உடையவர்கள்‌ அல்ல. 
எனவே நாம்‌ தவறற்றவர்களாக இரு 
குயத்தில்‌ இருந்தாலும்‌, அதனை அவர்கள்‌ 
பார்க்க இயலாது. இரண்டாவதாக, மனி 
கர்கள்‌ நம்மிடம்‌ ஏதாவது ஒரு விஷயத்தில்‌ 
நம்முடைய கருத்து அவர்களுக்கு ஏற்க 
இயலாததாக இருக்கும்‌. 

அது போன்ற சூழ்நிலைகளில்‌ அவர்‌ 
கள்‌ நம்மிடம்‌ குறிப்பிடத்தக்க தவறுகள்‌ 
எதையும்‌ காண இயலாவிட்டாலும்‌ நம்மை 
சரியானவர்களாகப்‌ பார்க்கும்‌ விருப்பம்‌ 
இல்லாதவர்களாகப்‌ போய்விடுவார்கள்‌. 
ஒரு தேவ ஊழியரின்‌ ஒரு குறிப்பிட்ட 
ஆவிக்குரிய கருத்து இன்னொரு தேவ 
ஊழியரின்‌ கருத்துக்கு முரணாக 
யிருந்தது. இதனால்‌ அதிருப்தியடைந்த 
அவர்‌ அன்றிலிருந்து அந்த தேவ 
ஊழியரைத்‌ தாழ்வாகவே பார்க்க ஆரம்‌ 
பித்தார்‌. அவரிடம்‌ உயர்வான பல 
விஷயங்கள்‌ இருந்தும்‌ அவற்றின்‌ 
அடிப்படையில்‌ அவரை இவரால்‌ பார்க்க 
இயலவில்லை. இப்படிப்பட்ட மனி 
தர்கள்தான்‌ சாத்தானின்‌ பிடிக்குள்‌ 
அகப்பட்டு, சிலரை எப்பொழுதும்‌ தவ 


16 


றானவர்களைப்‌ போல பார்த்து தாழ்வாக 
எண்ணும்‌ பழக்கத்தை நீரந்தரமாக்கிக்‌ 
கொள்ள வைக்கின்றான்‌. 
உாட்சில்லா௯ 6போாதாட்டம்‌ 
தேவன்‌ யாரையும்‌ கட்டாயப்‌ 
படுத்தியோ, பலவந்தம்‌ செய்தோ ஒரு 
வரை நல்லவராகப்‌ பார்ப்பதற்கு 
ஏவமாட்டார்‌. முரண்பாடூள்ள இரு 
கயங்களையும்‌ பிசாசின்‌ ஆலோ 
சனைக்குத்‌ தங்களை விட்டுக்‌ கொடுத்த 
இருதயங்களையும்‌, வலுக்கட்டாயமாகத்‌ 
திருப்பி ஒருவரை குற்றமற்றவராகப்‌ 
பார்க்க வைக்கமாட்டார்‌. அதே வளையில்‌ 
தம்முடைய பார்வையில்‌ சரியாக இருக்‌ 
கின்ற ஒருவரை இன்னும்‌ இன்னும்‌ 
மெருகேற்றியும்‌, இன்னும்‌ இன்னும்‌ 
சுத்தமாக்கியும்‌ அவருடைய சாட்சியை 
நாசமாக்க முடியாதபடி செய்வார்‌. 


எனவே, நாம்‌ நல்லவர்களாக இருந்‌ 
தும்‌ அதற்குரிய சாட்சி கிடைக்காமல்‌ 
போகும்‌ போது, இன்னும்‌ இன்னும்கர்த்தர்‌ 
நம்மை புதுப்பித்தும்‌ பிரகாசிப்பித்தும்‌, 
நம்முடைய சாட்சியை மறுக்கவிடாமல்‌ 
செய்வார்‌. எனவேதான்‌ தாவீது நான்‌ 
குற்றமில்லாமையிலே என்‌ கைகளைக்‌ 
கழுவி உம்முடைய பீடத்தைச்‌ சுற்றி 
வருகிறேன்‌ என்றான்‌. (சங்கதம்‌ 26:7) 


நம்முடைய மனசாட்சிக்கு நாம்‌ 
நல்லவர்களாயிருக்கின்றோமே, அது 
போதும்‌ என்று எண்ணக்கூடாது. 
மனிதர்கள்‌ நமக்குச்‌ சாட்சி தந்தாலும்‌ 
குராவிட்டாலும்‌ நமக்குச்‌ சாட்சி கீடைத்தே 
ஆக வேண்டூம்‌ என்ற ஆவிக்குரிய 
கீவிரத்தோடூ செயல்பட வேண்டும்‌. நாம்‌ 
திரும்பத்‌ திரும்பத்‌ தவறாகப்‌ பார்க்கப்‌ 
பட்டால்‌ திரும்ப திரும்ப நாம்‌ சரியான 


ஆகஸ்டு 2021 


வர்கள்‌ என்று காண்பிக்க நாம்‌ அதிகப்‌ 
பிரயாசம்‌ எடுக்க வேண்டும்‌. 

சில நேரம்‌ நாம்‌ எவ்வளவு வெண்மை 
யாக வாழந்தாலும்‌ சிலரால்‌ நாம்‌ மாசு 


என்னும்‌ கண்ணாடியில்‌ அதிருப்தி, 
பிரியமின்மை, கசப்பு என்னும்‌ தூசி 
களைப்‌ படியவிட்டதால்‌ அவர்கள்‌ நம்மை 
சரியாகப்‌ பார்க்கும்‌ தெளிவை இழந்து 


பட்டவர்களைப்‌ போலவே பார்க்கப்‌ 
படுவோம்‌. அது சில நேரம்‌ வருத்தத்‌ 
தையும்‌, சில நேரம்‌ கோபத்தையும்‌ 
ஏற்படுத்தக்கூடும்‌. ஆனால்‌, அவர்கள்‌ 
நம்மை ஏன்‌ அப்படிப்‌ பார்க்கின்றார்கள்‌ 
என்றால்‌, அவர்கள்‌ எதையும்‌ சரியாகப்‌ 
பார்க்கும்‌ நல்மனசாட்சியை இழந்திருக்‌ 
கின்றார்கள்‌. சுத்தமுள்ளவர்களுக்கு 
சகலமும்‌ சுத்தமாயிருக்கும்‌. அசுத்த 
முள்ளவர்களுக்கும்‌ அவிசுவாசமுள்ள 
வர்களுக்கும்‌ ஒன்றும்‌ சுத்தமாயிராது. 
அவர்களின்‌ புத்தியும்‌ மனசாட்சியும்‌ 
அசுத்தமாயிருக்கிறது. (தீத்து 1:15) 
சாத்தான்‌ அவர்களின்‌ நல்மனசாட்சி 


[அவ்‌ 
6. = கசடு லை வெளிநாட்டுச்‌ செய்திகள்‌ 


ஒ 32-வது ஒலிம்பிக்‌ விளையாட்டுப்‌ போட்டிகள்‌ ஜப்பான்‌ டோக்கியோவில்‌ 
ஜுலை 23 முதல்‌ 17 நாட்கள்‌ நடைபெற்றன. இந்த விளையாட்டுப்‌ 
போட்டிகளோடூ தொடர்புடைய சுமார்‌ 200 பேர்‌ கொரோனாவால்‌ 


போகிறார்கள்‌. 


எனவே, நாம்‌ சோர்ந்து போகாமல்‌ 
எவ்வளவுக்கெவ்வளவு மனிதர்கள்‌ 
நம்மை தவறாகப்‌ பார்க்கத்‌ தூண்டப்படூ 
கின்றார்களோ அவ்வளவுக்கவ்வளவு 
அதிகமாகத்‌ தேவனால்‌ எவப்பட்டூ 
அதீகமாக நம்மை நல்லவர்களாக 
அவர்களுக்குக்‌ காண்பிக்க வேண்டும்‌. 
தேவன்‌ நம்மை நல்லவர்களாகக்‌ காண்‌ 
பிப்பார்‌. அது எப்படியென்றால்‌ நாம்‌ 
மனந்தளராமல்‌ இன்னும்கர்த்தருக்கேற்ற 
சாட்சியாக நம்மை விளங்கப்‌ பண்ணு 
வதீன்‌ வாயிலாகத்தான்‌. ( பேதுரு 2:12) 


பாதிக்கப்பட்டனர்‌. 205 நாடுகள்‌ இந்த போட்டிகளில்‌ கலந்து கொண்டன. 
11000-க்கும்‌ அதிகமான வீரர்களும்‌, வீராங்கனைகளும்‌ 3:3 வகையான 
விளையாட்டுகளில்‌ பங்கேற்றனர்‌. அமெரிக்கா வழக்கம்‌ போல பதக்கங்கள்‌ 
பெறுவதில்‌ முதலிடத்தைப்‌ பிடித்தது. 39 தங்கம்‌ உட்பட 113 பதக்கங்களைப்‌ 
பெற்றது. சீனா 38 தங்கம்‌ உட்பட 88 பதக்கங்கள்‌ பெற்றது. இந்தியா 
மொத்தம்‌ 7 பதக்கங்கள்‌ பெற்று அரியானாவை சேர்ந்த நீரஜ்‌ சோப்ரா 


குடகள ஈட்டி எறிதல்‌ போட்டியில்‌ தங்க பதக்கம்‌ பெற்று இந்தியாவுக்குப்‌ 
பெருமை தேடித்‌ தந்தார்‌. 


அமெரிக்காவின்‌ இரட்டைக்‌ கோபுர தாக்குதலைத்‌ தொடர்ந்து 
ஆப்கானிஸ்தானை ஆட்டிப்படைத்துக்‌ கொண்டிருந்த தாலிபான்கள்‌, 
அமெரிக்காவினால்‌ விரட்டியடிக்கப்பட்டனர்‌. அதைத்‌ தொடர்ந்து 
ஜனநாயக ஆட்சி வந்தது. ஆயினும்‌, தாலிபான்கள்‌ என்னும்‌ பயங்கரவாத 
அமைப்பு திரும்பவும்‌ வலுப்பெற்று, கடந்த 20 ஆண்டுகளாக அரசை 
எதிர்த்துப்‌ போராடி வருகின்றன. இந்நிலையில்‌ அமெரிக்கப்‌ படைகள்‌ 
ஆப்கானிஸ்தானத்தீலிருந்து வெளியேறின. இந்நிலையில்‌ தாலிபான்‌ 
பயங்கரவாத அமைப்பின்‌ படைகள்‌ இராணுவத்தை எதிர்த்துப்‌ போரிட்டு 
இப்போது முழுமையாக ஆப்கானிஸ்தானத்தை தங்களின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
கொண்டு வந்துவிட்டன. 





17 


ஆசிரியரின்‌ பிற நூல்கள்‌ 


_்‌ 


றை ஆசியுடன்‌ இனிய குடும்பம்‌ ௯௬ 
. வெளிச்சத்தில்‌ வெளிப்படும்‌ உண்மைகள்‌ 

. வழிகாட்டும்‌ சிந்தனைகள்‌ 

. சிலுவையில்‌ இயேசுவின்‌ இதய ஓசைகள்‌ 
ம்பிக்கையில்‌ சந்தோஷமாயிருங்கள்‌ 


[5] 
(ஸை) 


ரூ. 


ப 


ச 


ாம்‌ ஏன்‌ ஜெபிக்க வேண்டும்‌? ௬ 
துதி மலர்கள்‌ ஆயிரம்‌ ௬ 

தவன்‌ அங்கீகரிக்கும்‌ ஜெபம்‌ 
ஆராதனையும்‌ அனுதின வாழ்க்கையும்‌ 
விசுவாசத்தின்‌ பிரதிபலிப்புகள்‌ ௬ 

வையின்‌ பாதையில்‌ சில மனிதர்கள்‌ * 

துக்கம்‌ சந்தோஷமாக மாறும்‌ 
ஆசீர்வாதங்கள்‌ தடைபடூவது ஏன்‌? 
கிறிஸ்தவம்‌ பேச்சில்‌ அல்ல... செயலில்‌ 
வல்லமையாக ஜெபிப்பது எப்படி? ௯ 
. சிந்தையை சீராக்கும்‌ சிந்தனைகள்‌ 

ரர்‌ என்னை தேற்ற முடியும்‌? ௯௬ 

னந்திரும்பியது உண்மையா? 
சிலுவையில்‌ அறையப்படூம்‌ சத்தியங்கள்‌ 
உண்மையான ஆராதனை * 
23. கலங்காதே மனமே கலங்காதே * 

4. சத்திய சிந்தனை முத்துக்கள்‌ ௬ 
25. (ஆசீர்வாதத்தின்‌ அடித்தளங்கள்‌ ௯ 
2தவனுடைய மனிதர்கள்‌ எங்கே? எங்கே? ௯௬ 
வாலிப வயதுகளில்‌ நீ ௬ 


& | 


ட 
= 
a 
19. 
a 
2 
| 
6: 
ட்‌] 
வ. 
ட்‌ 
| 
= 
a 
ட்‌ 
2. 
ஓ 
a 


le 
| 


& (6 


6 


ம்‌ 


ச 


4 


20. 


ச 


ரீ 


ச 


(0?! 


N 
ர] 


கண்ணீரின்‌ காலங்களில்‌ 
விசுவாசமா? வியாபாரமா? 
சிந்திக்க தூண்டும்‌ சிந்தனைகள்‌ 
ஆராதனை என்றால்‌ என்ன? 
33. காதல்‌ சரியா? தவறா? 
4. (சோர்ந்து போகாதே மனமே 
35. (தேவ உறவினால்‌ வாழும்‌ வாழ்க்கை 
அக்கினி வார்த்தைகள்‌ 
னநிலைகள்‌ மாறணுமே 
றிஸ்தவன்‌ இங்கே, கிறிஸ்தவம்‌ எங்கே? 
ந்தனைத்‌ தோட்டத்தில்‌ சிறுமலர்கள்‌ 
ர்த்தமுள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை 
உண்மையைச்‌ சொல்கிறேன்‌ இது கிறிஸ்தவம்‌ அல்ல 
எப்படி வாழணும்‌ கிறிஸ்தவ வாழ்க்கை 
வாலிபத்தை பாதுகாப்பது எப்படி? * 
ங்களும்‌ உங்கள்‌ பிள்ளைகளும்‌ 
வித்தியாசமான விக்கிரகங்கள்‌ 
2தவனுக்காக வாழ்வது என்றால்‌ 
ஆவிக்குரிய வாழ்க்கை எதற்காக 


9. 


(ஸை) 
டு 
a 
Oo 


ரீ 


ம்‌ 


ச 


பி 


பீ | 


ரூ. 60 
ரூ. 60 
ரூ. 50 
ரூ. 60 
ரூ. 60 
ரூ. 60 


a | oo [ஸி] ௦ [ல [23 [5 
112 IN ௦ 


38. 
3 
40. 


ப 


3. 


= 


1 


D> 
ம்‌ 
a 


ஆ க] க. [ஆ 
[2] ச ஷ்‌ | 32 


ரூ. 35 
ரூ. 35 


47. 


தல்‌ சரியா? தவறா... [ரூ.6 


18 


| 65 ம்‌ திரும்புதலும்‌ மறுபடி 
57 பரிசுத்த ஆவியின்‌ அபிஷேகம்‌ ரூ.80 
எப்போது? எப்படி? 
5 


கேட்டாலும்‌ கேளாவிட்டாலும்‌ ரூ. 
ரூ. 





52 கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால்‌ ரூ. 70 
என்ன? 


| 58 சத்தியத்தின்‌ வெளிச்சத்தில்‌ 
| 54 திருச்சபை என்பது எதற்காக? 


80 
8 


56 பரிசுத்தமாக வாழச்‌ செய்வது எது? | ரூ. 


SAMSON PAUL'S 
PUBLICATIONS IN ENGLISH 


TRUE WORSHIP RS.70 


GODLINESS FOR 
YOUTH - WHY 


IN THE TIMES OF 
DISTRESS 


POWERFUL PRAYER 
LIFE, HOW? RS.60 


DELIGHTFUL FAMILY WITH 
DIVINE BLESSINGS RS.100 


RS. 60 


RS. 60 


ப புத்தகங்கள்‌ V.P.P.- யில்‌ 
அனுப்பப்படூுவதில்லை. 

0 பணம்‌ அனுப்பிய பின்னரே 
புத்தகங்கள்‌ அனுப்பி வைக்கப்படும்‌. 


௬ நட்சத்திர குறியிட்ட புத்தகங்கள்‌ 
கையிருப்பு இல்லை 


புத்தகங்களைப்‌ பெற ॥.0.,அல்லது 
D.D., அனுப்ப வேண்டிய முகவரி 


STIS கபட 


126, MUTHAYA MUDALIAR ST. 
PUDUCHERRY - 605 003. 


ஆகஸ்டு 2021 


